GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


TAM 


NTO 


S . 


ப 


. 


W 


T 


TNNN 


EEE 


MILNT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


தாக 


GOV 


NADU 


RUTHAL 


( 


LONE TI 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 108 ] 


CHENNAI, THURSDAY, MARCH 7 , 2019 
Maasi 23 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part II - - Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 

நிலம் கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 
[ அரசாணை (3டி ) எண் 3 , நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் ( எச். எஸ் .1), 7 மார்ச் 2019, 

மாசி 23 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு -2050. ] 


No. II(2 )/HWMP/ 212( e- 1) / 2019 . 


மதுரை மாவட்டம் , மதுரை கிழக்கு , மதுரை தெற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டம் , வண்டியூர் பிட் - 1 , சிந்தாமணி மற்றும் 
வலையங்குளம் கிராமங்களில் புல எண்கள் . 77 /5A , 91/1B 8/ 2B மற்றும் பலவற்றில் மொத்தம் 1.73 .03 ஹெக்டேர் நன்செய் மற்றும் 
புன்செய் நிலங்களை கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது 
மதுரை சுற்றுச்சாலை அமைக்கும் பணியில் , மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை முதல் கப்பலூர் வரையிலான நான்கு வழிச்சாலை 
அமைந்துள்ள இடத்தில் கட்டண வசூல் மையம் ( Toll Plaza ) அமைக்க தேவைப்படுகின்றது என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதால் , கீழ்க்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளதுமான 1 .73. 03 ஹெக்டேர் நன்செய் மற்றும் புன்செய் நிலங்களை 
கையகப்படுத்தவும் , மேற்படி நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நெடுஞ்சாலைத் துறையின் , தலைமைப் பொறியாளர் , கட்டுமானம் 
மற்றும் பராமரிப்பு அவர்களால் பராமரிக்கப்படும் வைப்புக்கணக்கிலிருந்து வழங்கவும் , தீர்மானித்து மேற்காணும் நிலங்களின் உரிமையாளர் , 
உரிமை கோருபவர் , அனுபவத்தில் வைத்துள்ளவர்கள் அளித்த காரணங்களையும் பரிசீலனை செய்தபின் 2001 - ம் ஆண்டு தமிழ்நாடு 
நெடுஞ்சாலைச் சட்டம் பிரிவு 15 (1) (தமிழ்நாடு சட்டம் 34/2002) - ன்படி கீழ்க்காணும் அறிவிப்பு பிரசுரம் செய்யப்படுகிறது . 

அறிவிப்பு | 
தமிழ்நாடு நெடுஞ்சாலைச் சட்டம் , பிரிவு 15(1 ) ( தமிழ்நாடு சட்டம் 34/ 2002) - ல் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் 
மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் மதுரை மாவட்டம் , மதுரை கிழக்கு , மதுரை தெற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டம் , வண்டியூர் 
பிட் - 1 , சிந்தாமணி மற்றும் வலையங்குளம் கிராமங்களில் மதுரை சுற்றுச்சாலை அமைக்கும் பணியில் , மதுரை மீனாட்சி மிஷன் 
மருத்துவமனை முதல் கப்பலூர் வரையிலான நான்கு வழிச்சாலை அமைந்துள்ள இடத்தில் 3 கட்டண வசூல் மையம் ( Toll Plaza ) 
அமைக்கும் திட்டத்திற்காக கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 1.73 .03 ஹெக்டேர் நன்செய் மற்றும் புன்செய் 
நிலங்கள் கையகம் செய்யப்படுகிறது என இதன் மூலம் அறிவிக்கின்றார் . 

இந்நிலங்களின் வரைபடங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளது . அவற்றை அலுவலக நேரங்களில் எப்போது 
வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 


2002)-ன்படிங்களையும் பரிசமானித்து மேலைமைப் பொறியன்செய் நில 


II - 2 Ex . (108 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மதுரை மாவட்டம் 
மதுரை தெற்கு வட்டம் , சிந்தாமணி கிராமம் 


வ . 
எண் 


சர்வே ( உட்பிரிவு வகைபாடு 
எண் / எண் 


மொத்த விஸ்தீரணம் 

(ஹெக்) கையகப்படுத்தும் விஸ்தீரணம் (ஹெக்) 


நில உரிமையாளர்களின் நில எடுப்பு செய்யும் நில எடுப்பில் 
பெயர் / பதிவு செய்த நிலத்தின் நான்குமால் கட்டுப்பட்டுள்ள 
நில உரிமையாளர் 

கட்டுமானம் 
மரங்கள் விபரம் 


(1) | ( 2) | ( 3) / (4 ) / ( 5 ) 
1 / 91/ 1B | 91 /1B2 / நன்செய் | 0 . 83.5 / 0.03.00 / திரு.கணேச கோனார் வ - புல எண் . 81/ 3C 

மனைவி லெட்சுமி மற்றும் தெ - புல எண் . 91/2ஏ2பி 
மூன்று நபர்கள் 

கிழ - புல எண் . 91/1H1 

மே - புல எண் . 91/1ஏ 
2 | 91/2A2 / 91 / 2A2B நன்செய் | 0. 49. 0 | 0 . 06 . 70 /திரு.கணேசகோனார் | வ - புல எண் . 91/192 

மகன் பாலகிருஷ்ணன் தெ - புல எண் . 92 / 3சி 

மற்றும் 91 / 2ஏ2ஏ 
கிழ - புல எண் . 91 /2ஏ2ஏ 

மே - புல எண் . 91 /2ஏ1 
3 | 92 / 2A3 ( 92 / 2A3B | நன்செய் | 0 .09 .5 | 0 . 00 .60 | திரு . சூடம் மணி மகன் வ - புல எண் . 92 /5 

நாகராஜன் 

மற்றும் 92 /6 
தெ - புல எண் . 92 / 4ஏ1பி 
கிழ - புல எண் . 92 / 6 

மே - புல எண் . 92 / 2ஏ3ஏ 
( 92 / 2B1B ) 92 / 6 | நன்செய் | 0. 25 .5 | 0 .06 . 30 / திரு.கண்ண ன் மகன் வ - புல எண் . 92 / 3ஏ2பி 

இராம்சுந்தர் 

மற்றும் 92/ 5 
தெ - புல எண் . 92 /4ஏ1பி 
கிழ - புல எண் . 92 / 2பி2 
மே - புல எண் . 92 /5 

மற்றும் 92/2ஏ3பி 
| 99 /1A | 99/1A2 | நன்செய் 0.70.5 | 0. 01.00 / திரு. வெங்கடேஸ்வரன் | வ - புல எண் . 99/ 2A1B 

மனைவி ஆர்.மலர்விழி | தெ - புல எண் . 107/1A 

கி - புல எண் . 99/ 1B 

மே - புல எண் . 99 /1A1 
6 / 99 /2A3 / 99/2A3B நன்செய் | 0 .04 . 0 | 0 .00 . 40 / திரு.மருதுபிள்ளை மகன் | வ - புல எண் . 92 /2B2 

செல்லப்பா 

தெ - புல எண் . 99 /5B 
கி - புல எண் . 99/ 2A3A 

மே - புல எண் . 99/ 1B 
7 | 99/ 2B2A | 99/ 6 நன்செய் / 0 .03 .5 / 0 . 00 .60 /திரு. சன்னாசிபிள்ளை வ - புல எண் . 99/5B 

மகன் குருசாமி 

| தெ - புல எண் . 99 / 4B1B 
கி - புல எண் . 99 / 7 

மே - புல எண் . 99/ 1B 
| 99/ 4B1 / 99/ 4B1B நன்செய் | 0 .03. 5 | 0. 00 .20 / திரு. சௌந்திரபாண்டியன் வ - புல எண் . 99/6 

நாடார் மகன் அசோகன் | தெ - புல எண் . 99/4B2B 

கி - புல எண் . 99/ 4B1A 

மே - புல எண் . 99/ 1B 
9 / 99/ 4B2 / 99/ 4B2B நன்செய் | 0.14.0 / 0.00 .40 திரு . முருகவேல் மனைவி / வ - புல எண் . 99 / 4B1B 

தெ - புல எண் . 99/ 4B3B 
திருமதி . விஜயலெட்சுமி 

| கி - புல எண் . 99/ 4B2A 

மே - புல எண் . 99/ 1B 
10 / 99/ 4B3 / 99/4B3B நன்செய் | 0. 16 .5 / 0.00.50 / திரு. நாராயணன் நாடார் வ - புல எண் . 99/ 4B2B 

மகன் சண்முகசுந்தரம் தெ - புல எண் . 107 / 3 

கி - புல எண் . 99/ 4B3A 

மே - புல எண் . 99 / 1B 
11 | 99/ 5 | 99/ 5B | நன்செய் | 0 . 08 .5 | 0 .01 .00 / திரு. வேலுப்பிள்ளை மகன் வ - புல எண் . 99/ 2A3B 

வீரமணி 

தெ - புல எண் . 99/ 6 
கி - புல எண் . 99/5A 
மே - புல எண் . 99 /1B 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . | | சர்வே ( உட்பிரிவு வகைபாடு 
எண் | எண் | எண் 


மொத்த விஸ்தீரணம் 

(ஹெக்) கையகப்படுத்தும் விஸ்தீரணம் (ஹெக்) 


நில உரிமையாளர்களின் நில எடுப்பு செய்யும் 
பெயர் / பதிவு செய்த நிலத்தின் நான்குமால் 
நில உரிமையாளர் 


நில எடுப்பில் 
கட்டுப்பட்டுள்ள 

கட்டுமானம் 
மரங்கள் விபரம் 


( 8) 


வீட்டுமனை 
அடித்தளம் 
மற்றும் 
ஆழ்துளை 
கிணறு 


( 1) / (2 ) ( 3) (4 ) / (5 ) / ( 6 ) 
12 | 92 / 3A1 ( 92 /3A1B | நன்செய் | 0 .12 . 35 | 0 .02 . 20 / திரு. சூடம் மணி மகன் வ - புல எண் .81 

நாகராஜன் 

தெ - புல எண் . 92 / 3A2B 
and 92 / 3A2A 
கி - புல எண் . 92/ 2B2 

மே - புல எண் . 92 / 3A1A 
13 | 92 / 3A2 ( 92 / 3A2B | நன்செய் | 0 . 02 . 15 | 0. 01 .94 / திரு . சுப்பையா மகன் வ - புல எண் . 92 / 3A1B 

இராஜேந்திரன் மற்றும் தெ - புல எண் . 92 / 6 
இருவர் 

கி - புல எண் . 92/ 2B2 
மே - புல எண் . 

92 /3A2A and 92 / 5 
92 / 3C | 92 / 3C | நன்செய் | 0 . 02 . 5 / 0 . 02 .50 /திருமதி . சுசீலா ( எ ) வ - புல எண் . 92 /1A 

வாழவந்தம்மாள் மற்றும் தெ - புலஎண் . 92 / 4A3A 
நான்கு நபர்கள் 

and 92/4A3B 
கி - புல எண் . 91/2A2B 

மே - புல எண் . 92 / 2B2 
15 | 92 / 4A1 ( 92 /4A1B | நன்செய் | 0 .16 .0 | 0 .07 .50 / திரு.மருதுபிள்ளை மகன் | வ - புல எண் . 92 /2A3B 

செல்லப்பா 

and 92 /6 
தெ - புல எண் . 92 / 8 
கி - புல எண் . 92 / 2B2 

மே - புல எண் . 92 / 4A1A 
16 ( 92 / 4B1A ] 92 / 8 | நன்செய் | 0.03 .0 | 0 .02 . 00 ( திரு. கந்தன் மகன் பாண்டி வ - புல எண் . 92 / 4A1B 

தெ - புல எண் . 92 / 10 
கி - புல எண் . 92 / 2B2 

மே - புல எண் . 92 / 7 
17 ( 92 /4B1B ) 92 /10 / நன்செய் | 0 . 03 .0 | 0 . 02 .00 ( திரு. மருதுபிள்ளை மகன் வ - புல எண் . 92 / 8 

செல்லப்பா 

தெ - புல எண் . 99/ 2A1B 
கி - புல எண் . 92 / 2B2 

மே - புல எண் . 92 / 9 
92 /4A3 / 92 /4A3A ] நன்செய் | 0 . 09 . 0 | 0 . 06 . 00 / திரு.மருதுபிள்ளை மகன் வ - புல எண் . 92 /3C 

செல்லப்பா 

தெ - புல எண் . 92 /12 
கி - புல எண் . 92 / 4A3B 

மே - புல எண் . 92/ 2B2 
19 ( 92 /4B3A | 92/ 12 | நன்செய் | 0 .09.0 | 0.04. 00 / திரு. கந்தன் மகன் பாண்டி | வ - புல எண் . 92 / 4A3A 

தெ - புல எண் . 92/ 13 
கி - புல எண் . 92 /11 

மே - புல எண் . 92 / 2B2 
20 ( 92 /4B3B | 92 / 13 | நன்செய் | 0 .09. 0 | 0. 01 .60 / திரு.மருதுபிள்ளை மகன் | வ - புல எண் . 92/ 12 

செல்லப்பா 

தெ - புல எண் . 99/ 2A3A 
கி - புல எண் . 92/14 

மே - புல எண் . 92 / 2B2 
21 / 99/ 2A1 / 99/2A1B நன்செய் | 0 .01 .5 / 0 . 00 .50 / திரு. மருதுபிள்ளை மகன் வ - புல எண் . 92 / 2B2 

செல்லப்பா 

தெ - புல எண் . 99/ 1A2 
கி - புல எண் . 99/ 1B 

மே - புல எண் . 99/ 2A1A 
/ மொத்தம் 

/ 0.50 .94 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருப்பரங்குன்றம் வட்டம் , வலையங்குளம் கிராமம் 


வ . / சர்வே 
எண் எண் 


உட்பிரிவுஎண் 


வகைப்பாடு 


மொத்த விஸ்தீரணம் 

(ஹெக்) கையகப்படுத்தும் விஸ்தீரணம் (ஹெக்) 


நில உரிமையாளர்களின் நில எடுப்பு செய்யும் 

நில எடுப்பில் 
பெயர் / பதிவு நிலத்தின் நான்குமால் கட்டுப்பட்டுள்ள கட்டுமானம் 
செய்த நில 

மரங்கள் விபரம் 
உரிமையாளர் 


( 8) 


( 9) 


(1) / ( 2) | ( 3) / (4 ) 
1 / 8/ 2பி 

ர .பு / 5 . 06 .50 


(6 ) 
950 / 1843 . ஏ .எம் . 
( 23 .5 | சுப்ரமணியம் , 
Cent ) | த / பெ .மல்லையா 


வ - தேசிய நெடுஞ்சாலை சதுர கிணறு-(10.6 X 11 .6 
கி - சர்வே எண் . 77/ 1சி - 

மீ ), ஆழ்துளை கிணறு - 1, 
வேல்மணி மற்றும் இருவர் 

தொட்டி -(1.6x2மீ) , 

மோட்டார் அறை-( 3. 4 x 
தெ - சர்வே எண் .6 / 391 

|3 .2மீ) , ஓட்டு செட் ( 2x2 .2 
- ஜெய்லாபுதீன் உதுமான் 

மீ ), 17 தென்னை, புளி - 1 , 

வேம்பு - 2 மற்றும் 
மே - சர்வே எண் . 7 / 14 - எலுமிச்சை- 1 மரங்கள் 
தங்கவடிவேல் ( வ ) 


அலி . 


2 / 9/5ஏ 


காலியிடம் 


ரபு | 0. 22 .0 266 (6.6 / 2301. அமலி பில்டர்ஸ் / வ -சர்வே எண் 9/ 3 . 
Cent | லிட் ., 

அமலிபில்டர்ஸ் 
கி - சர்வே எண் 
9 / 6 ஊரணி ( அரசு 
புறம்போக்கு ) 
தெ - தேசிய நெடுஞ்சாலை 
மே - தேசிய நெடுஞ்சாலை 


3 | 77 /1ஏ 


ரபு 


2.12.0 | 2875 | 2131 . செல்வமதி ( எ ) 

(71 ( முனுசாமி 
Cent ) 


வ - சர்வே எண் - 18 / 1பி - / சதுர கிணறு-(5 . 8x16 . 2மீ ) , 
இந்திரா ( வ ) 

மோட்டார் அறை-( 16 .2x 
கி - சர்வே எண் 76 / 2 . 5 .2மீ) , சீத்தா கன்று - 1 , 
ஓடை 

தேக்கு- 1 , நெல்லிக்கன்று - 1 , 

தென்னை- 19 , பாலா மரம் - 1 , 
தெ - சர்வே எண் 77 / 19 - 

வாகை- 1 மரங்கள் 
தேசிய நெடுஞ்சாலை 
மே - சர்வே எண் - 9/ 6 
ஊரணி 


4 


| 77 / 1சி 


ர .பு . 


காலியிடம் 


2.43.0 | 2155 / 2136 . வேல்ம ணி 

( 53 | மற்றும் இருவர் 
Cent) 


22 - தென்னை , பட்டுப்போன 
தென்னை மரங்கள் - 5 


வ - சர்வே எண் 77 / 1பி . 
தேசிய நெடுஞ்சாலை 
கி - சர்வே 77 / 2H1 - 
சுரேஷ் என் .பட்டேல் 
தெ - சர்வே எண் 28 / 11 - 
பார்வதி ( வ ) 
மே - சர்வே எண் 8 / 2பி 
ஏ . எம் . சுப்ரமணியம் 


5 | 77/ 2பி 


ர .பு / 0. 92 .5 180 (4. 4 | 3749 . சுரேஸ் என் . 

Cent ) | படேல் த / பெ . நந்து 

கே . பட்டேல் 


வ - தேசிய நெடுஞ்சாலை . காலியிடம் 
கி - சர்வே எண் 76/ 3 | 7 தென்னை மரங்கள் 
ஓடை 
தெ - சர்வே எண் 77 / 2H2 
வேல்மணி ( வ ) 
மே - சர்வே எண் 77 / 1சி - 
வேல்மணி ( வ ) 


மொத்தம் | 


0 . 64 . 26 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மதுரை கிழக்கு வட்டம் , வண்டியூர் பிட் - 1 கிராமம் 


வ . 
எண் 


புல 
எண் . 


1 


| 


2 


8 


77 /5A 


2 


77 /5C 


3 . / 


77 /6A 


4 . 


| | 


77/ 6C 


புதிய | வகைபாடு மொத்த கையகப் நில உரிமையாளர் நிலஎடுப்பு நிலஎடுப்பில் 
உட்பிரிவு 

பரப்பளவு படுத்தும் களின் பெயர் மற்றும் செய்யும் நிலத்தின் கட்டுப்பட்டுள்ள 
எண் . 

( ச . மீ . ) பரப்பளவு முகவரி / பதிவு நான்குமால் | கட்டுமானம் / 
( ச. மீ .) செய்யப்பட்ட நில 

விவரம் மரங்கள் விபரம் 

உரிமையாளர் 
| 5 | 

7 
177 /5A2 | நன்செய் 00 . 08 . 50 / 00. 00 . 82 | 1323 வி .நாகராஜன் வ - 72 / 31 

காலியிடம் 
த / பெ .வெண்ணிமலை கி - 77 / 5H 

தெ - 77 /6ஏ 

மே - 77 /5ஏ பகுதி 
( 77 /5C / நன்செய் / 00.01.00 | 00. 01.00 / 40 கருப்பாயி அம்மாள் 

வ - 76 

காலியிடம் 
க / பெ காசிகோனார் கி - 76 

தெ - 77 / 6சி 

மே - 77 / 5பி 
/ 77 /6A2 / நன்செய் 0. 15 .50 / 00 .03 . 36 / 153.புரோகிரேட்டர் வ - 77 /5ஏ 

மோட்டர் அறை 
சொசைட்டி ஆப் கி - 77 / 6H 
செயின்ட் மேரிஸ் தெ - 78 

மே - 77 /6ஏ பகுதி 
| 77/6C2 | நன்செய் | 00 .09. 00 | 00 . 04. 45 | 153.புரோகிரேட்டர் வ - 77 /5சி 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் கி - 77 / 6சி பகுதி 
செயின்ட் மேரிஸ் தெ - 79/ 1பி 

மே - 77 / 6பி 
78/ 2 நன்செய் | 08 . 45 . 00 | 00 . 01. 50 || 153 .புரோகிரேட்டர் வ - 77 / 6 ஏ 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் கி - 79/ 1ஏ 
செயின்ட் மேரிஸ் தெ - 78/ பகுதி 

மே - 78/ பகுதி 
179/1B நன்செய் | 00 .01 . 00 / 00 .01. 00 | 153 .புரோகிரேட்டர் வ - 77 / 6சி 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் 

கி - 79 / 5 
செயின்ட் மேரிஸ் தெ - 79 / 4பி 

மே - 79 / 1ஏ 
|| 79/2A2 | நன்செய் | 00. 67.50 | 00 . 13 . 50 | 153.புரோகிரேட்டர் வ - 78 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் கி - 79/ 2பி 
செயின்ட் மேரிஸ் தெ - 79/ 2ஏ பகுதி 

மே - 79/2ஏ பகுதி 
( 79/ 2C2 | நன்செய் / 00. 16 .50 / 00 . 16 .00 | 153.புரோகிரேட்டர் வ - 79/ 3பி 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் கி - 80 / 10471 

மற்றும் 
செயின்ட் மேரிஸ் தெ - 80 / 10471 தூங்குமூஞ்சி 
மே - 79 /2பி 

மரம் 1 
| 79/ 3B | நன்செய் / 00 . 03 .50 / 00.02 . 00 | 153.புரோகிரேட்டர் வ - 79 / 5 

காலியிடம் 
சொசைட்டி ஆப் கி - 79 / 3 பகுதி 
செயின்ட் மேரிஸ் தெ - 79/ 2சி 

மே - 79 / 4பி 
79/4B நன்செய் | 00 . 00 .50 / 00 . 00 .50 40 .திருமதி . கருப்பாயி வ - 79/ 1H 

காலியிடம் 
அம்மாள் 

கி - 79 / 3 
க / பெ காசிகோனார் தெ - 79 /2சி 

மே - 79/ 4ஏ 
|| 79/5B நன்செய் | 00 .02 . 50 / 00 .01 . 00 / 40 .திருமதி .கருப்பாயி வ - 76 / 2பி 1ஏ 

காலியிடம் 
அம்மாள் 

கி - 79 / 5 பகுதி 
க / பெ காசிகோனார் தெ -79/ 3 

மே - 79 / 1பி 


6 . 


| | 


79/ 1B 


79/2A 


| 8 . / 


79/ 2C 


9 . 


| | 


79/ 3 


10. | 


79/ 4B 


11 . | | 


79/ 5 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


14. / 


15 . / 


வ . புல 

புதிய வகைப்பாடு | மொத்த | கையகப் நில உரிமையாளர் நிலஎடுப்பு | நிலஎடுப்பில் 
எண் எண். உட்பிரிவு 

பரப்பளவு படுத்தும் களின் பெயர் மற்றும் செய்யும் நிலத்தின் கட்டுப்பட்டுள்ள 
எண் . 

( ச . மீ . ) / பரப்பளவு முகவரி / பதிவு நான்குமால் கட்டுமானம் / 
( ச . மீ.) செய்யப்பட்ட நில 

விவரம் மரங்கள் விபரம் 

உரிமையாளர் 
1 2 3 4 5 

7 

9 - 
80 / 16 | நன்செய் 0 .01.60 

வ - 80 / 104ஏ1ஏ காலியிடம் 
தெ - 80 / 15 

கி - 80 / 194ஏ ஏ 
859.சோமு அம்பலம் 

மே - 79 /2சி 
80/ 1B4A1A 

00 . 12 . 87 

த / பெ மூக்கன் 
13 . 80/ 17 | நன்செய் 

00 . 00 . 20 | அம்பலம் 

வ - 80 / 13 

சென்ட்ரிங் 
கி - 80 / 4 | 

கட்டிடம் 
தெ - 80 / 4 

மே - 79 /2பி 
80/ 8A / 80/ 8A2 | புன்செய் | 00. 12 . 05 / 00 .03. 87 | 1334 

வ - 80 / 8ஏ ( 20அடி ) ஆஸ்பெஸ்டாஸ் 
திரு. துர்வாசய்யர் பாதை ) 

சீட்டினால் 
த / பெ . கோபால் அய்யர் கி - 80 / 9 

மேற்கூரை 
மற்றும் வைரவசுந்தரம் / தெ - 80 / 871 வேயப்பட்ட 

மே - 80/571| செங்கல் சுவர் 

கொண்ட 
செட் மற்றும் 

சுற்றுச்சுவர் 
80/ 8B 80/ 8B புன்செய் | 00 . 02 . 45 | 00 . 02 . 45 | 1637 .கங்காசிங் 

வ - 80 / 4 

காலியிடம் 
த / ஜெகதிஷ்சிங் க - 80 / 5 ஏ 2 சி , 

80 /5ஏ2பி 
தெ - 80 /8ஏ 
( 20 அடி பாதை ) 

மே - 80 /571 ) 
16 . / 80/12A || 80 / 12A2 | நன்செய் | 00 . 00 . 95 | 00. 00 . 48 | 1633 .துரை 

வ - 80 / 15 

சுற்றுசுவர் 
த . பெ வெள்ளைச்சாமி கி - 80 / 12ஏ பகுதி 

தெ - 80 / 12பி 

மே - 79 / 2சி 
80 / 12B || 80/ 12B2 நன்செய் | 00. 00. 95 | 00 .00 . 48 | 1634 .மாணிக்கம் வ -80/ 12ஏ 

சுற்றுசுவர் 
த / பெ நடராஜன் கி - 80 / 12பி பகுதி 

தெ - 80 / 12சி 

மே - 79/ 2சி 
18. / 80/ 12C | 80/1202 நன்செய் | 00. 00. 91 | 00 .00 .48 | 1635 . வசந்தா 

வ - 80 / 12பி 

சுற்றுசுவர் 
க / பெ மணிமாறன் கி - 80 / 12சி பகுதி 

தெ - 80 / 13 

மே - 79/ 2சி 
19 . 80/13 ( 80/ 13B / நன்செய் / 00. 02 .61 | 00. 02.00 1404 நிர்மல் 

வ - 80 / 12சி 

சுற்றுசுவர் 
க / பெ . குமார் 

கி - 80 / 13 பகுதி 
தெ - 80 / 1H4ஏ1பகுதி , 
80/ 4 

மே - 79 / 2சி 
80 /15 | 80/ 15B | நன்செய் | 00 .01 . 90 / 00 . 01. 14 | 1589 . தனலெட்சுமி வ - 80 / 10471 

காலியிடம் 
க / பெ . கோவிந்தன் கி - 80 / 15 

பகுதி 
தெ - 80 / 12ஏ 

மே - 79 / 2சி 
மொத்தம் புன்செய் - 632 ச . மீ ) 0.57 .83 ஹெக்டேர் 

நன்செய் - 5151 ச . மீ 


17 . | 


ஆகமொத்தம் 0.50.94 + 0.64.26 + 0 .57 .83 ஹெக்டேர் = 1. 73.03 ஹெக்டேர் . 


எஸ் . கே . பிரபாகர், 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ( மு . கூ . பொ ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


